- 


T672 / 


** 


ஆ.பா.திருஞானசம்பந்தம் . M.A. MA.ph.D. 
புகைப்பட நிபுணர் , பொழிச்சலூர் . சென்னை . 

அவர்களின் அன்பளிப்பு . 


** 


** 


8.7- 2 1418 


இலங்கை 


Մյուս 


CEYLON 


ලංකා 


விலங்குவேளாண்மை 
சொற்றொகுதி 
( ஆங்கிலம் - தமிழ் ) 


Glossary of Technical Terms in 
ANIMAL HUSBANDRY 

( English - Tamil ) 


அரசகரும மொழித்திணைக்கள வெளியீட்டுப் பிரிவினரால் வழங்கப்பட்டது 


Ասում 


mtindinna 


ար 


இலங்கை 


ப 


CEYLON ) 


ලං 


விலங்குவேளாண்மை 

சொற்றொகுதி 
( ஆங்கிலம் - தமிழ் ) 


Glossary of Technical Terms in 
ANIMAL HUSBANDRY 

( English - Tamil ) 


1965 


இலங்கை அரசாங்க அச்சகத்தில் பதிப்பிக்கப்பட்டது 


முன்னுரை 
விலங்குவேளாண்மை பற்றிய இச்சொற்றொகுதி அரசகருமமொழித் திணைக்கள 
வெளியீட்டுப் பிரிவினரால் ஆக்கப்படும் சொற்றொகுதிகளுள் ஒன்றாகும் . விலங்கு 
வேளாண்மை பற்றிய விஞ்ஞானச் சொற்கள் பலவும் இதனுள் அடங்கியுள. விலங் 
குடலமைப்பியல் , விலங்குடற்றொழிலியல் பற்றிய சொற்றொகுதிகள் போன்று இதுவும் 
இலங்கைப் பல்கலைக்கழக விலங்கியற் பகுதியிலும் பயிர்ச்செய்கைப்பகுதியிலும் பற்பல 
துறைகளிற் பயிற்சிபெறுவோரின் பாடத்திட்டங்களுக்கமையக் 

கற்கும் நூல்களை 
விளங்கப் பயன்படும் . 


சொல்லாய்ந்த குழுவினர் வருமாறு 
கலாநிதி அ . பிரிற்றோ பாபாப்பிள்ளை , B. Sc . (Lond .) Vet . Sc . M. R. C. V. S , D. T. 
V. M. ( Edin .) M. W. A.V. A. பல்கலைக்கழகம் , விலங்கியற் பகுதித் தலைமை விரிவுரையா 
ளர் திரு . சி . சரவணமுத்து , G. V. B. C. (Bombay ) நகராண்மைக் கொல்களத் தலைவர் ; 
திரு . அ . வி . மயில்வாகனம் , இத்திணைக்கள உப ஆணையாளர் . ( தலைவர் ) 
இவர்களுக்கு என் நன்றி . இச்சொற்றொகுதி பற்றிய தெரிப்புரை யாதும் உவந் 
தேற்கப்படும் . 


நந்ததேவ விசயசேகரா , 

ஆணையாளர் . 


5 , த பொன்சேக்கா வீதி , 
27 யூலை , 1965 . 


2 -- R 7646-805 ( 7/65 ) 


සංඥාපනය 


පශු පාලනය ( Animal Husbandry ) පිළිබඳ මෙම ශබ්ද මාලාව රාජ්‍ය භාෂා දෙපාථිත 
මේන්තුවේ ප්‍රකාශන අංශය මගින් පළ කරනු ලබන පාරිභාෂික ශබ්ද මාලා පෙළේ සංග්‍රහයෙකි . 
සත්ව පාලන විද්‍යාවට අදාල සෑම පාරිභාෂික වචනයක් පාහේම මෙහි ඇතුළත් වී තිබේ. පශු 
ව්‍යවච්ඡේදය හා පශු භෞතවේදය මෙන්ම මෙයද ලංකා විශ්ව විද්‍යාලයේ පශු වෛද්‍ය පීඨයටත් , 
කෘෂිකර්ම දෙපාර්තමේන්තුවේ නානාවිධ අංශවල පුහුණු කිරීමේ පාඨමාලාවන්ටත් ප්‍රයෝජනවත් 
වනු ඇත . 


පහත සඳහන් අය කමිටුවේ සාමාජිකයින් වශයෙන් ක්‍රියා කළහ : 


1. දොස්තර ඒ . බ්‍රිටෝබබාපිලේ මහතා , B. Sc . , ( Lond.) Vet. Se , L.B.C.V.S., D.T.V.LE., 

LE.W.A.T.A. ප්‍රථම කථිකාචාර්ය, සත්ව විද්‍යා දෙපාර්තමේන්තුව 
2. සී . සරවනමුත්තු මහතා , G. U. B. C. ( Bombay ) , නගරසභා සන්වඝාතනාගරාධිපති 


3. අ . වි . මයිල්වාගනම් මහතා , උප කොමසාරිස්, රාජ්‍ය භාෂා දෙපාර්තමේන්තුව 


මේ ශබ්ද මාලාව සකස් කිරීමේදී සහාය දුන් මහතුන්ට මගේ ස්තූතිය පුදකරමි . මෙම ශබ්ද 
සංග්‍රහය සංශෝධනය කිරීම සඳහා යෝජනා ආදියක් වෙතොත් ඒවා අපවෙත ඉදිරිපත් කරන 
ලෙස කෘතඥ පූර්වකව ඉල්ලා සිටිමි . 


නන්දදේව විජේෂ්කර , 
රාජ්‍ය භාෂා කටයුතු පිළිබඳ කොමසාරිස් . 


1965 ජූලි මස 27 වැනි දින , 
කොළඹ 5 , 
ද පොකාපාරේපිහිටි 
රාජ්‍ය භාෂා දෙපාර්තමේන්තුවේ 
ප්‍රකාශන අංශයේ දී ය . 


விலங்குவேளாண்மை சொற்றொகுதி 

Animal Husbandry 


A 


கொல்களம் 


Abattoir 
Abildguard s method 
Abomasum ( True Stomach ) 
Accessory food factors 
Acclimatisation 
Acidified milk 
Acorn 
Acquired character 
Active immunity 
Ad libitum 
Additive effect 

genotypic value 
Administration 
After -birth 


. 
. 


. 
. 


• 
+ 


pains 
Agalactia 
Agalorrhoea 
Ageing 
Agent- ensiling 
- morbitio 


அபில்காட்டின்முறை 
நான்காமிரைப்பை , அபோமசம் 
உப உணவுகள் 
புதுச்சூழற்கிணங்கல் 
அமிலப்பால் 
எக்கோன் 
பெற்றவியல்பு 
உயிர்ப்புப்பாதிப்பின்மை 
விரும்பியபடி 
கூட்டுவிளைவு 
கூட்டுப்பிறப்புரிமைப்பெறுமானம் 
மருந்தூட்டல் , நிருவாகம் 
இளங்கொடி , மாசு , பேற்றுக்குப்பின் 

நிலை 
பேற்றுப்பின்வேதனை 
அகலக்றியா, பால்வறுநிலை 
சுரப்புத்தடை 
கிழமடைதல் 
பசுமையாக்குகருவி 
நோய்தரு காரணி 
அல்பல்பாத் தீன் ( நொய் ) 
எதிருருவுண்மை 
எதிருரு 
எதிருருவுடல் 
பற்குழி , சிற்றறை 
வேகப்படுத்தி ( துரிதப்படுத்தி ) 
இழையுருப்பிரிவின்மை 
உற்சேபம் 
குருதிச்சோகை , அனீமியா 
உணர்வறு நிலை 
பகுப்பு , பாகுபாடு , பகுத்தாய்வு 
மூதாதை 
கிரமமில் மடியம் ( பல்மடியம் ) 


Alfalfa meal 


Allelism 
Allelomorph 
Allosome 


Alveolus 


Ambler (pacer ) 


Amitosis 


Anabolism 


Anaemia 


. 


Anaesthesia 
Analysis 
Ancestor 
Aneuploid ( heteroploid ) 
2 * -- R7646 ( 7/65 ) 


2 


.. 


• 
. 


Animal 

விலங்கு , மிருகம் 
- husbandry 

விலங்குவேளாண்மை 
-- psychology 

விலங்குளவியல் 
Anisogamete 

சமனில் புணரி 
Annual production 

ஆண்டு ஆக்கம் , வருடவிளைவு 
Anthelmintic 

எதிரெல்மிந்திக்கு 
Anthrax 

அந்திரட்சுநோய் , அடைப்பான் 
Anti-kicking device 

உதையா உபாயம் 
- slipping device 

நழுவா உபாயம் 
Antibiotic 

நுண்ணுயிரெதிரி , நுண்ணுயிர் 

கொல்லி 
Antiparasitic 

ஒட்டுண்ணியெதிரிக்குரிய 
Antiseptic 

அழுகலெதிரி , சீழெதிரி 
Anus 

குதம் , அபானம் 
Anvil : Farrier s 

இலாடமடிப்போன் பட்டடை 
Aphthous fever ( See foot & Mouth disease ) - அபுதசுக்காய்ச்சல் ( குளம்பு - வாய்நோய் ) 
Aphthae ( Thrush ) 

அக்கரநோய் 
Appetite 

விருப்பு 
Approaching 

அணுகுதலை 
Arched neck 

விற்கழுத்து 
Armpiece 

கைத்துண்டு 
Artichoke 

ஆட்டிச்சோக்கு 
Artificial insemination 

செயற்கைமுறை விந்துச்சேர்க்கை 
Asexual 

கலவியில்லாத 
Aspermia 

பேமின்மை , விந்தின்மை 
ASS 

கழுதை 
Assortative mating 

தொகுபுணர்ச்சி , சமபுணர்ச்சி 
Asternal rib 

மார்புப்பின்விலா 
Astrakhan 

அஸ்றக்கான் ( ஆடு ) 
Asymmetrical 

சமச்சீரில்லாத 
Atavism 

மூதாதையியல்புமீட்சி 
Attested herd 

அத்தாட்சிப்படுத்திய மந்தை 
Auto- sexing 

தற்பாற்பிரிப்பு 
Autogenesis ( Autogeny) 

தற்பிறப்பு 
Automatic feeder 

தன்னூட்டி , சுயவூட்டி 
Autosome 

தன்மூர்த்தம் 
Azoospermia 

விந்தின்மை , பேமின்மை 


• 
. 


.. 


• 
* 


.. 


• 
+ 


-- 


.. 


- 
- 


* 
- 


3 . 


B 


Baby beeves 
Bacon 


Back 


Green 


இறைச்சிக்கன்று 
பேக்கன் 
பன்றி முதுகுப்பேக்கன் 
பச்சைப்பேக்கன் 
புகைத்தபேக்கன் 
வரிப்பேக்கன் 
இறைச்சிப்பன்றி 
காலை 


3 


Smoked 
-- , Streaky 
Baconer 


Bail 


-- 


சிப்பம் 


Bale 
Balking (jibbing ) 
Balling 


- 


gun 
Bandage 
Banged tail 


Bar clip 


pad 
Barb 


Barn 


Barren buffaloe 


Barrow 


Bar 


Bastard wool 


இடையூறுசெய்தல் (பின்னடித்தல் ) 
குளிகைவழங்கல் 
குளிகைத்துவக்கு 
கட்டு , கட்டுந்துணி , பந்தனம் 
காயப்பட்டவால் 
தடுகவ்வி 
தடுதிண்டு 
இறகிழை 
தானியசாலை 
மலட்டெருமை 
நலமெடுத்தபன்றி 
தடுப்பு 
வம்புரோமம் 
தொட்டி 
தாமிர நிறம் ( குதிரை ) 
பேயரின் வாய்ப்பூட்டு 
படுக்கை 
மாட்டிறைச்சி 
இறைச்சிக்கால் 

நடை , இறைச்சிக் 
கோவர்க்கம் இறைச்சிப்பசு 
ஆவிறைச்சி 
இறைச்சி 
நாம்பன் 
தேன்வதை , தேன்கூடு 
நலந்தட்டிய தலைச்செம்மறி 
உக்காரம் 


Bath 


Bay 
Bayer s gag 
Bedding 
Beef 

cattle 
Cow 

Cow 
Beefling 
Beehive 
Bell wether 
Bellowing 
Bevelled shoe 
Bezoar 
Bib 
Billy 


* 
+ 


. 
. 


பட்டலாடன் 


கோரோசனை 
வீழ்நீரேந்தி 
ஆட்டுக்கடா 


Bird malaria 


Bit 


-- 


Bitch 


* 
. 


Biting 
Bitless bridle 


Black tongue 


Blair 


.. 


-- 


Blastula 
Bleat ( See Blair)) 
Blemish 
Blending inheritance 
Blenkinshop shoe 
Bloat ( Hoven ) 
Blowily 
Blue bottle 

tongue 
Bobby calf 
Body brush 
Bog -spavin 
Bogged horse 
Bolus 
Bone - Coffin 
- , Haunch ( illium ) 

Incisive 
-- , Long pastern 

Pin ( Ischium ) 
Bovine 
-Typhus ( Rinderpest ) 


பறவை மலேரியா 
கடிவாளம் 
பெண்நாய் 
கடித்தல் 
கடிவாளமில்கலினம் 
கருநாநோய் 
கதறுதல் 
சிற்றரும்பர் 
கதறுதல் 
பழுது , குற்றம் 
மிடைபரவணி , மிடைதலைமுறையுரிமை 
பிளெங்கின் சொப்பிலாடன் 
வயிறூதுதல் 
நீல ஈ , இறைச்சி ஈ 
நீல ஈ 
நீலநாநோய் 
கன்றுக்குட்டி , பசுக்கன்று 
உடல் தூரிகை 
ஈரமூட்டு நோய் 
சேறமிழ் குதிரை 
திரளை 
குளம்பெலும்பு 
பிட்ட என்பு ( புடைதாங்கி ) 
வெட்டு என்பு 
நீளமுதல் துண்ட என்பு 
ஊசி என்பு ( நாரியம் ) 
மாட்டுக்குரிய , கோவர்க்கம் 
மாட்டுத்தைபசு , மாட்டுக்கோதாரி 

( கோமாரி ) 
சோடி 
குறி , கணம் , சூட்டுக்குறி , குழாம் 
ஊறற்பன்றியிறைச்சி 
ஆண்பன்றி 
பரம்பல் , வெளித்தோன்றல் 
மார்புப்பட்டி 
கலப்பினம் 
அரைத்தூய இனம் 
கீழினம் 


* 
- 


Brace 


Brand 


Brawn 


Brawner 


“ Breaking out ” 
Breast plate 
Bred , Cross 
- , Half 
- , | 


. 
. 


5 


.. 


Bred , Pure 
Breech presentation 
Breed 
-- Indigenous 
Breeder 
Breeding 

stock 
Breeds 
Bridge pad 
Bridles, Double 


Brine 


Brisket 


Brock 


Broiler 


Bronchitis 


Brood mare 


Bruised sole 
Brushes for grooming 
Brushing and cutting 
Buck 


தூய இனம் 
இடுப்புதயம் 
வருக்கம் , சாதி 
சுதேசவருக்கம் , சுதேசச்சாதி 
இனம்பெருக்கி . 
வளர்ப்பு , வளர்த்தல் , பிறப்பு 
வளர்ப்புவிலங்கு 
வருக்கங்கள் , சாதி 
பாலத்திண்டு 
இரட்டைக்கடிவாளம் , இரட்டைக் - 

கலினம் 
உப்புநீர் , கடனீர் 
கீழ்மார்பு 
நாறி , நாற்றவிலங்கு 
இறைச்சிக்கோழி 
மூச்சுக்குழலழற்றி , கோழைக்கட்டு , 

கோழைச்சுரம் 
பட்டிப்பெண்பரி 
தழும்பு அடிக்குளம்பு 
வார்தூரிகை 
வாரலும் வெட்டலும் 
ஆண்மான் , ஆண்முயல் 
எருமை 
தடையி 
பாதக்காப்பு , பாதரட்சை 
தொகை , ஒரு செறிவு 
கெட்டிப்பிடி 
எருதுபற்றி 
எருத்துக்கொம்புப்பட்டி 
எருத்து முகமூடி 
எருத்துத்தம்பம் 
எருதுபிடிவளையம் 
மதவெருது 
மதம்பிடித்தல் , நாம்பன்தேடல் 
நலமடித்த மாடு 
எருது , இடபம் 
கரிந்த அடிக்குளம்பு 
சிம்பு , சடை 


Buffalo 


Buffer 


Buffing boot 
Bulk 
Bull - dog twitch 
-- holder 
-- horn - strap 

mask 
- pole 

ring 
Buller 
Bulling 
Bullock 


- 


Bull 


Burnt sole 


Burr 


6 


Burring 


.. 


Butcher 


Butler s gag 


சடைநீக்கல் 
சாருகன் , கொல்லி 
பட்லரின் வாய்ப்பூட்டு 
வெண்ணெய்க்கொழுப்புப்பிரமாணம் 
மோர் 


Butter fat content 


milk 


-- 


Byre 


தொழுவம் , பட்டி , வாடி 


C 


Calf 


Calf - kneed 


- muscle 


Calk 


Calling 
Callosity 
Calving 
Camel 
Canker of foot 


Cannon bone 


Canter 


Caponisation 
Capped elbow 
Caracul 


பசுக்கன்று 
கெண்டை அடிப்பு , காற்கணுதட்டுதல் 
கெண்டைத்தசை 
இலாடக்கீலம் 
நமைத்தல் 
காய்த்தல் , காய்ப்பு 
ஈனல் , ஈனுகின்ற 
ஒட்டகம் 
குளம்பு அரிநோய் 
அனுகணுக்காலென்பு 
பரித்தாவல் 
சேவல்விதை அழிப்பு 
நீர்சேர் முன்னங்கால்மூட்டு 
கரக்கூல் ( செம்மறி ) 
பிரேதம் , உடல் , பிணம் 
ஊனுண்ணி 
கரொப்புவித்து 
சினை 
வண்டிப்பரி 
மேல்வளர்சதை , அதள் 
விலங்கு விழுத்தல் 
ஆமணக்கு 
நலந்தட்டல் , விதை அழித்தல் 
பூனை 
மாடுகள் 
குடல் சுற்றுக்கொழுப்பு 
கவிசன் 


Carcase 


Carnivora. 


Carob seed 


Carrying 
Cart horse 


Caruncle 


Casting 
Castor 
Castration 


Cat 


Cattle 


Caul fat 


Cavesson 


Centre 


மையம் 


7 


மைய இழுவைச்சங்கிலி 
செசுற்றோட்டு , நாடாப்புழு 


.. 


பதர் , சப்பி 


Centre tie chain 
Cestode ( Tape worm ) 
Chaff 
Chap 
Characteristic trait 
Character, Acquired 
- , Inherited 
Charlier shoe 


.. 


Chaser ram 


Cheek 


- teeth (Molar ) 


.. 


Chifney bit 
Chilver 


Chromosome 


.. 


Churning 
Circular bit 
Clacking 
Clap -udder 
Class 


தோல் வெடிப்பு 
பிறப்பியல்புக்குறி 
பெற்றவியல்பு 
பரவணி இயல்பு 
சாவியரிலாடன் 
உயர்செம்மறிக்கடா 
அலகு 
கடைவாய்ப்பல் ( கொடுப்புப்பல் ) அரை 

பல் 
சிபினிக்கடிவாளம் 
செம்மறிப்பெண்குட்டி 
நிருவுரு , குரோமச்சோம் , நிறமூர்த் 

தம் 
கடைதல் 
வட்டக்கடிவாளம் 
அடிபடல் 
இறுக்கமடி 
வகுப்பு , வருக்கம் 
ஆணிமடித்தல் ( இலாடம் ) 
நறுக்குதல் 
நனிநறுக்கல் 
மட்டநறுக்கல் 
கவ்வி 
மட்டக்குதிரை, ஆணன்னம் 
கொக்ஸ்புற்புல் 
சேர்க்கை வெளிப்படைக்குட்டம் 
மந்தப்பரிவகை 
பெருங்குடலுக்குரிய , துடக்கு 
கடும்புப்பால் 
பலநிறமாடுகள் 
நிறமும் குறியும் 
பரிக்குருளை , குதிரைக்குட்டி 
கொல்சா வித்து 
சேர்தன்மை 
சேராற்றல் 
உட்குவிகருவி 


Clench 


.. 


Clipping 

out 
- trace - high 
Clip 
Cob 
Cooks foot (Dactylus glomerata) 
Coital exanthema 
Cold blood type 
Colic 
Colostrum 
Colour marked cattle 
Colours and markings 
Colt 
Colzal 
Combinability 
Combining ability ( Combinability ) 
Concave tool ( Crease ) 


* 
. 


8 


* 
. 


Concentration 
Conformation 
Conjunctiva 
Constipation 
Contagious 

abortion 
- agalactia 
- ecthyma 

granular vaginitis 
Content 
Coprophagia 
Copulation 
Corn (inaize ) 
Coronet 
Coryza 
Cotyledon 
Covariation 
Covering bull 
Cow 


செறிவு 
இணக்கம் 
இணையம் (பிணிக்கை ) 
மலச்சிக்கல் , மலக்கட்டு 
தொடுநோய் 
தொற்றுக்கருச்சிதைவு 
தொற்றுப்பால் வறுநிலை 
தொடு எக்தைமா 
தொற்றுயோனி மடலழற்சி 
உள்ளுறை 
பவ்வியுண்ணி , மலமுண்ணி 
புணர்ச்சி , பிணைவு, சம்வாசம் 
ஆணிமுனை , இறுங்கு 
குளம்புமுடி 
கொறைசா , மூடுதடுமல் 
சூல்வித்தகம் , வித்திலை 
உடன்மாறல் 
பொலிஎருது 


பசு 


byre 

dung 
- herd 


பசுப்பட்டி 
சாணி 
இடையன் 
தொழுமட்டை , கழுத்துப்படல் 


Cradle 


Crease 


வரை 


Creep 
Cremation 
Crenellate junction ( Alveolar Junction ) 
Crib - biting 
Criss cross 
Crock ( ewe) 
Crop 
Crone (sheep ) 
Cross , Back 
- , Criss 
- , Double 
- , hobbles 


நகர்தல் 
தகனம் 
பற்குழிச்சந்தி 
குறுக்குச்சட்டம் கடித்தல் 
குறுக்குமறுக்கு 
முதிர்பெண்செம்மறி 
கண்டப்பை 
முதிர்ஆண்செம்மறி 
பிற்கலப்பு 
குறுக்குமறுக்கு 
இரட்டைக்கலப்பு 
குறுக்குத்தடம் , குறுக்குவிலங்கு 
கடத்தல் 
பரஸ்பரக்கலப்பு , இணைக்கிணைகலப்பு 
நால்வழிக்கலப்பு 


over 


- , Reciprocal 
- , 4 Way 


9 


கலப்பினங்கள் 


Crosses 
Crossing 
Crupper 
Crush ( Trevis ) 
Crutching 
Cryptomerio 
Cryptomerism 
Cryptorchidectomy 
Culling 
Gurb - chain 
Curry - comb 


. 
. 


கலத்தல் 

வளையப்பட்டி , வாற்பட்டி 
.. நெரிவழி 

பெண்சேணமிதி 
மறைகூறுள்ள 
மறைகூறுண்மை 
மறைவிதைவெட்டல் 
நீக்கல் - 
அடக்குசங்கிலி 
பரித்தூரிகைச்சீப்பு 


• 
. 


. 
. 


. 
. 


D 


வால்பின்னல் 


• 
• 


Dagging 
Dairy herd 
Dandy brush 
Deburt 


* 
- 


• 
. 


Deciduous teeth 


-- 


. 
. 


- 
4 


Decorticated 
Decortication 
Decoy animal 
Deep litter 
Deficiency 
Degeneration 
Dehorning 
Dehybrid 
Delivery 
Demodectic mange 
Dental pad 

star (fang hole ) 
Dentation 
Dentition 
Depression , Inbreeding 
Deviation Standard 
Dew - claw 


பாற்பசுக்கூட்டம் 
தாண்டித்தூரிகை 
உரோமச்சடைவெட்டல் 
உதிர்பற்கள் 
மேல்தோல் 

நீக்கிய 
மேல்தோல் நீக்கம் 
பார்வைவிலங்கு 
ஆழ்களம் , ஆழ்மென்தளம் 
குறைவுபாடு 
சிதைவு 
கொம்பழித்தல் , கொம்புகுறைத்தல் 
ஆசானீயம் 
பிரசவம் 
தெமொடெக்சிக்குட்டம் 
பற்றிண்டு , முரசுப்பட்டை 
பற்சின்னம் ( பற்றுளை ) 
பல்லுருவாதல் 
பல்முளைத்தல் 
உள்ளகவிருத்தி இறக்கம் 
நியம விலகல் 
பனிநகம் ( சுவட்டுநகம் ) 


• 
- 


10 


Dewlap 
Diarthrosis 
Digestibility coefficent 
Dihaploidy 
Dihybridism 
Dimery 
Dip 
Diploid A 
Dipping 
Disbud 
Disbudding 
Disease 


-- 


Dished face 


• 
- 


Dishorning ( See dehorning ) 
Distemper 
Distomatosis ( Liver Rot) 


.. 


-- 


Dizygotic twins 
Docile 
Docking 

-Of Tail 


அசைதாடை 
துவிமூட்டு , துவிப்பொருத்து 
சமிதன்மைக்குணகம் 
இருமடித்தன்மை 
இருகலப்புத்தன்மை 
ஈருறுப்பு நிலை 
அமிழ்த்து தொட்டி 
( A ) இருதொகுதி , இருமடியம் 
அமிழ்த்தல் 
கொம்புமுளைநறுக்கல் 
கொம்புமுளை வெட்டுதல் 
நோய் , துன்பம் , வருத்தம் , வியாதி 
அகல் முகம் 
கொம்பழித்தல் , கொம்பு வெட்டல் 
திசுத்தெம்பர் ( நோய் ) 
திசுத்தொமற்றோசிசு தட்டைப்புழு 

நோய் ( ஈரலழுகல் ) 
இருநுகச்சோடி 
படியும் 
நறுக்கல் 
வால் நறுக்கல் 
நாய் , சுவானம் 
நாய்பிடிகாரன் 
வீட்டுவளர்ப்பு 
வேளாண்மைவிலங்கு , பழக்கியவிலங்கு 
ஆட்சியுடைமை 
ஆட்சியுள்ள , ஆளி 
கழுதைக்குதியிலாடன் 
கொல்லுமாத்திரை 
கொல்லத்தகுமாத்திரை 
தடுக்குமாத்திரை 
நோய்தீர்மாத்திரை 
மாத்திரை , வேளைமருந்து 
இரட்டைக்கடிவாளம் 
இரட்டை நுகம் 
தவுண்நிலவளர்ப்பு , தவுண்சாதி 
கீழ்முகக்கன்றின்பசு 
இழுவைவிலங்கு , இலுவை இலாடம் 


Dog 

- catcher 


• 
- 


Domestic breed 
Domesticated animal 


Dominance 


Dominant 


- 


Donkey -heeled shoe 
Dosage Fatal 

Lethal 
- Prophylactic 
- Therapeutic 
Dose 


Double bridle 


yoke 
Down breed 


-calving cow 
Draught animal shoes 


11 


.. 


. 
. 


. 
. 


Drawing knife 
Drench 
Drenching 

- bit 
Drift 
Driving bridle 

harness 

of 
Dubbing the too 
Dumping the toe 
Dung 
Dysentery 


மட்டக்கத்தி , இலாடக்கத்தி 
ஊட்டுமருந்து 
மருந்தூட்டல் 
மருந்தூட்டற்கலினம் 
கூம்பாப்பு 
செலுத்துகடிவாளம் 
செலுத்துகலினம் 
வெளிச்செலுத்தல் 
குளம்புமுக்குழிப்பு 

குளம்புநறுக்கல் 
... சாணி , பிழுக்கை , விட்டை 

வயிற்றுளைவு 


.. 





E 


.. 


Ear button 

gotch 

tag 
-- marking 
Ecotype 
Ecthyma 
Ectoparasite 
Eczema 
Ejaculation 
Eild ewe 
Electric - fence 
Electro - lethaler ( Euthanator ) 
Electrocutor 
Electuary 
Elephant goad 
Elizabethian collar 
Embrocation 
Emaciation 
Emergency slaughter 
Emmer 


குண்டலம் 
செவிவெட்டு 
குண்டலம் 
காதடையாளம் 
வகைமாதிரி 
எச்சீமா 
புறவொட்டுண்ணி 
கரப்பன் 
விந்துதள்ளல் 
மலட்டுமறி 
மின்கம்பிவேலி 
மின்முறைகொல்லி ( இயூதனேற்றர் ) 
மின்கொல்லி 
நாப்பூச்சுப்பாணி 
அங்குசம் , துறட்டி 
எலிசபெத்துக்கழுத்துப்பட்டி 
பூச்சுமருந்து 
நலிவு , சீணம் 
அவசரக்கொல்லுகை 
எமர்த்தானியம் 


12 


* 
+ 


--- 


Erapty cow 
Encephalomyelitis 
Endemic 
Endo - parasite 
Endurance 
Erizootic 
Epidemic 


-- 


Epistasis 
Epixtasis 
Epizootic 
Equation -division 
Equilibrium 
Equine -malaria 
Equivalent 
Erection 
Escutcheon 
Euthanasia 
Euthanator ( See Electro lethaler ) 
Evaluation 


மலட்டுப்பசு 
முளைக்குழிவுமயிலைற்றிசு 
ஓரிட ஒருவகைதாக்கும் 
அகவொட்டுண்ணி 
பொறுதி 
ஓரிட ஒருகாலந்தாக்கும் 
பரவுகின்ற பரவலுக்குரிய 

( எப்பிடமிக்கு ) 
சிறுநீர்ப்படலம் 
மூக்குக்குருதிவடிதல் 
தற்காலிகதாக்கம் 
சமன்பாடு -பகுப்பு 
சமநிலை 
பரிமலேரியா 
சமவலுவுள்ள 
நிமிர்த்தல் 
தடுபரிசை , மடங்குமடிப்பு 
வதையா அழிப்பு 
மின்முறைகொல்லி ( யூதனேற்றர் ) 
பெறுமதியிடல் 
கூர்ப்பு , சிறத்தல் , வெளிப்படுதல் 
மறி 
சோதித்தல் , பரீட்சை 
வெளிக்கொப்புளம் , வெளிக்குட்டம் 
வெளியேற்று நிலை 


Evolution 


Ewe 


Examination 
Exanthema 


Expulsion stage 


1 


F 


.. 


தட்டைமுகம் 
துணைக்காரணி 


Face Dished 
Factor , Complementary 
-- Hereditary 

- Lethal 
- Modifying 

Semilethal 


.. 


பரம்பரைக்காரணி 


கொலைக்காரணி 
மாற்றியமைகாரணி 
பாதிக்கொலைக்காரணி 


- 


13 


. 
. 


Factor, Sublethal 
Family 
Fang of tooth 
Fanghole ( dental star) 
Farcy 
Farmer s bit 
Farriery ( Forge) 
Farrow 
Farrowing crate 


கொலை உபகாரணி 
குழாம் , குலம் 
பல்மூலம் , அடிப்பல் 
பற்றுளை ( பற்சின்னம் ) 
பார்சி 


பாமரின் கலினம் 


pen 
Fasciolasis 
Fasting animal 
Fat - caul 
Fat, Crude 

Flare 


Fattener 


Feather edged shoe 
Fecundity 
Feeding 
-- Compound 

Experimental 
Heavy 
Light 
Over 


கம்மாலை 
பன்றி ஈனல் 
ஈனற்பெட்டி 
ஈனற்பட்டி 
பசியோலேசிசு , தட்டைப்புழு நோய் 
உணவொழிவிலங்கு 
குடல் சுற்றிக்கொழுப்பு 
பச்சைக்கொழுப்பு 
பின்சுற்றுவிரிக்கொழுப்பு 
கொழுத்தபன்றி 
சிறகுருலாடன் 
வளம் 
ஊட்டல் 
கூட்டூட்டல் 
சோதனையூட்டல் 
நனியூட்டல் 
மெல்லூட்டல் 
மிகையூட்டல் 
நியமவூட்டல் 
நிரம்பவூட்டல் 
குறைநிரப்பூட்டல் 
பரிசோதனையூட்டல் 
குறையூட்டல் 
கீரிமுகவடம் 
வளம் , கருக்கட்டுதன்மை , சூல் 

கொள் தன்மை 
முட்டிக்கால்மூட்டு , பெற்லொக்குமூட்டு 
( காற்குழைச்சு ) 


Standard 


- 
- 


-- Complementary 
- Supplementary 

Trial 


Under 


Ferret muzzle 


Fertility 


Fetlock joint 


. 


Fever, Aphthous 

( See foot and mouth disease ) 
Malta 


அப்தசுக்காய்ச்சல் 
மோல்ராக்காய்ச்சல் 
பாற்காய்ச்சல் 
பிரசவக்காய்ச்சல் 


Milk 
Parturient 


14 


Fever , Splenic (Anthrax ) 
-- Swamp ( malaria ) 

Swine 

Undulant 
Fibre, Muscle 

Vegetable 
Fire tongs 
Firing iron 
Fitch (pole - cat) 
Fitzwygram shoe 
Flakes - Cereal 


கல்லீரற்காய்ச்சல் ( அந்திரட்சு ) 
சேற்றுக்காய்ச்சல் ( மலேரியா) 
பன்றிக்காய்ச்சல் 
அலையியக்கக்காய்ச்சல் 
தசைநார் 
தாவரநார் 
கம்மாலைக்குறடு 
சூட்டுக்கோல் 
மரநாய் 
பிற்சுவைகிராமிலாடன் 
தானிய அவல் 
உரோமம் 
சதை 
பிளெச்சரின் பிடி 
மந்தை 
ஈரற்றட்டையன் , தட்டைப்புழு 
கடுஇலையான் 
பரிக்குட்டி 
பரிப்பிரசவம் 


Fleece 


Flesh 


Fletcher s twich 


Flock 


.. 


Fluke - liver 
Fly - Warble 
Foal 
Foaling 
Fodder 
Foetus - atrophic 
Foetus -Mummified 


ஊண் 
நலிமுதிர்மூலவுரு , நலிகருவுரு 
பரிசவ முதிர்மூலவுரு , பிணமாக்கிய 
கருவுரு 


Fold 


பட்டி , கிடை 


.. 


Hold -unit 
Fomentation 
Foot and Mouth disease 
Fore milk 
Forge - bellows 
Forging or olacking 
Fowl-house 
Fowl , Jungle 
Free range fowl 
Frigidity 
Frog 
Froth 
Frost - naill 
Full- Brother 
Full.mouth 


கிடையலகு 
ஒத்தணம் 
குளம்புவாய் நோய் 
முதற்பால் 
உலைத்துருத்தி 
சோடுதட்டல் 
கோழிக்கூடு 
செம்போத்து 
உலாவுகோழி 
விறைப்பு 
குளம்படித்தவளை 
நுரை 
சறுக்கா ஆணி 
நிறை இனம் , இருவழிச்சகோதரம் 
நிறைபல் நிலைப்பு 


15 


. 


Full - sib 
Fullering iron 
Hullered shoe 
Fur - bearing animal 


நிறைசகோதரம் 
தவாளிப்பிரும்பு 
தவாளிப்பிலாடன் 
உரோமவிலங்கு 


-- 


G 


Gag 

Snaffle 


வாய்ப்பூட்டு 
அடக்கியில் வாய்ப்பூட்டு , 
கலினவாய்ப்பூட்டு 


பாய்ச்சல் 


Gallop 
Galvayne s groove 


கல்வேயின் தவாளிப்பு ( கல்வேயின் 

பற்குறிப்பு ) 
உலர்கங்கரின் 
வாயுக்கங்கரின் 
ஈரக்கங்கரின் 
கங்கரின் முலையழற்சி 
கௌதமி 
காட்டா 


. 


Gangrene, Dry 

Gas 
--- 

Wet 
Gangrenous mastitis 
Gaur 
Gayal 
Genealogy 
Genom , Genome 
Genus 
Gestation 

period 
Gid 


பரம்பரையியல் 


கெனோம் 
கணம் ( சாதி ) 
சூல்கொள்ளல் , கருத்தங்கல் 
கருத்தங்குகாலம் 
கிறுகிறுப்பு , மூளைச்சிறைப்பை நோய் 
பன்றி நாகு 
நாகுக்கன்று 


Gilt 


Gimmer 
Gingelly 
Gizzard 


எள் 


Glanders 
Glume 


Gnawing 
Goat -droppings 

herd 


இரைப்பை 
கிளான்டேசு நோய் 
உமியடிச்செதில் ( உமி ) 
நன்னுதல் 
ஆட்டுப்பிழுக்கை 
இடையன் 
வாத்து 
புற்றரை 
தானியம் 
பண்டகசாலை 


Goose 
Grass -meadow 
Grain 


store 


16 


மேய்ச்சல் 


Grazing 
Green bottle ( Calliphora ) 
Grit 
Grooming 
Grunting 
Guinea - fowl 
Gutter 
Gynandromorphism 


பச்சை மணி இலையான் 
சிறுமண் , நொறுங்கல் 
சீர்ப்படுத்தல் 
உறுமல் 
கினிக்கோழி 
நீரோடி , சாக்கடை 
பெண்ணுருநிலை 


Hack 


Hair , Body 

Bottom 


-ா 


Coarse 


வண்டிக்குதிரை 
உடல்மயிர் 
அடிமயிர் 
சுருள் மயிர் , சுருள் உரோமம் 
இறந்தமயிர் , நீத்தமயிர் 
கீழ்நோக்குமயிர் 
சிறைமயிர் 
ஒருவழிச்சகோதரம் 
தாய்வழி இனம் 
வாய்ப்பூட்டு 
வாய்ப்பூட்டிடல் 


கையாளல் 


Dead 
Down 

Feather 
Half - brother 
Half -sib 
Halter ( gag ) 
Haltering 
Handling 
Haploid 
" Hard - mouthed horse 
Hare -lip 
Harness 
--- and saddlery 
Haunch 
Hay 
Headstall 
Health 


ப 


ஒருதொகுதி , ஒருமடியம் 

வல்வாய் ” ப் பரி 
ஒறுவாய் 
சேணம் , உடுப்பு 
சேணமும் மிதியும் 
நிதம்பம் , இடுப்பு 
வைக்கோல் 
தலை நிறுத்து கயிறு 


உடனலம் 


Heat 


Heel 


மதம் , மதப்பு 
குதிக்கால் 


17 


Heel Cutter 
Heifer 
Hen , Clucking 
Herd management 
Heritable 
Hermaphrodite 


குதிவெட்டி 
நாகு , கடாரி 
அடைக்கோழி 
பட்டிபாலனம் , மந்தைமேய்ப்பு 
பரம்பரையாய் வரும் 
அழிதூ , அலி , இருபாலான , இரு 
பால் 


Hernia 


Heterochromosome 
Hinged shoe 
Hippo - lasso 
Hirsels 


Hobbles 


எணியா 
பல்லின நிறவுரு 
பிணைத்தலாடன் 
கிப்போலாசோ , கிடத்துமுறை 
நிரை 
விலங்கு , நிகளம் 
ஆண்பன்றி , வராகம் 
செம்மறி 
செம்மறிவிடலை 
தலைமூடி 
குளம்பு வெட்டி 
குளம்புநறுக்கி 


Hog 
Hogg 
Hoggerel ( Hogget) 
Hood 


Hoof cutter 


- pick 


Hoose 


கம்மல் 


Horny structure of foot 


பாதக்குளம்பமைப்பு 


Horn ferule 


Horse Stable 


- 


Whip 
Hot blood type 
Housing 
Hoven ( Bloat ) 


கொம்புப்பூண் 
குதிரைலாயம் 
குதிரைச்சவுக்கு 
வேகப்பரிவகை 
வீடமைப்பு 
வயிறூதல் 
வட்டமிடுதல் 


Hover 


Hull 


உமி 


ஏரி 


Hump 
Hunter clip 
Hunter s shoes 


வேட்டைப்பரிநன்னி 


வேட்டைப்பரிலாடன் 


வேட்டைநாய் 


Hunting dog 
Hurdle 


தடங்கல் 


Husbandman 


உழுநன் 


Husk ( Hoose ) 


கம்மல் 


18 


Hybrid 
Hydrocephalus 
Hydrophobia ( Rabies ) 


கலப்புப்பிறப்பு 
ஐதரோகெபலசு 
விசர்நாய்க்கடிநோய் , நீர்வெறுப்பு 
நோய் ( விலங்கு விசர்நோய் ) 


I 


Ideal breed 
Identification 
Inbreeding 
Incinerator 
Incisor teeth 
Incubation 
- period 


இலட்சியவளர்ப்பு , உதாரணவருக்கம் 
இனமறிதல் 
உள்ளகவிருத்தி 
சாம்பராக்கி 
வெட்டுப்பல் 
நோயரும்பல் , அடைகாத்தல் 
நோயரும்புகாலம் , அடைகாக்குங் 

காலம் 
மாதிரிப்பட்டிக்கடா 
உள்ளகமுறை 
தொற்றும்பரிச்சோகை 
பற்றல் 
அழற்சி 


புனலுரு 


கண்டப்பை 


Index sire 
Indoor system 
Infectious equine anaemia 
Infestation 
Inflammation 
Infundibulum 
Ingluvies ( Crop ) 
Inhalation 
Inheritance , Matroclinal 
- Patroclinal 
Injection 
Injury 
Inoculation 
Insecticide 
Instruments 
Intersexuality 
Intoxication 
Intramuscular 
Intraperitoneal 


மூச்சிழுத்தல் , நையமடித்தல் 
தாய்ப்பரம்பரை 
பிதாப்பரம்பரை 
புகுத்தியேற்றல் , உள்ளேற்றல் 
காயம் , ஊறு 
கிருமிபுகுத்தல் , உட்பாய்ச்சுதல் 
பூச்சிகொல்லி 
கருவி , ஆயுதம் 
பால் - இடைத்தன்மை 
நஞ்சாதல் , வெறித்தல் 


தசை அகமான 


பரிவிரிஅகமான 


19 


Intraruminaj 


.. 


Intratracheal 
Intrauterine 
Intravenous 
Investigation 
Isolation 


அசையூண்வயிற்று அகமான ; முத 

லிரைப்பையகமான 
மூச்சுக்குழற்றொடுவை அகமான 
கருப்பையகமான 
நாளத்துள்ளான , நாளத்தகமான 
ஆராய்வு 
தனிமையாக்கல் 


J 


Jack ( Jackass ) 
Jak leaves 


Jaundice 


: 


Jenny ass 
Jibbing ( balking ) 
Joint 
Jumping horse 


கழுதைக்கடுவன் 
பலாவிலை 
செங்கண்மாரி 
பெண்கழுதை 
இடையூறுசெய்தல் ( பின்னடித்தல் ) 
சந்தி , மூட்டு 
தாண்டு குதிரை 


.. 


-- 


K 


Karyokinesis 
Keeling 
Kennel 
Kinch 


Knacker 


Knee cap 


கருப்பிரிவு 
புரளுதல் 
நாய்க்கூடு , நாய்ப்பட்டி 
கொழுப்பு 
பரியடிப்போன் 
முழங்காற்சில்லு , சிரட்டைஎன்பு 
கெண்டை அடிப்பு , சோடுதட்டல் 
தாழ்மழுக்குலாடன் 
உயர்மழுக்குலாடன் 
கோஷார் முறை கொல்லல் 
நொதிபரிப்பால் 
பரிப்பாரிசம் 


Knock - kneed 
Knocked down shoe 


up shoe 


Kosher -butchering 
Koumiss 
Kumri 


20 


L 


Lactation 


Lamb 
- Creep 
Lard 


Layer 
Laxative 


Leather box muzzle 


Leg -black 
--twitch 
Legume 


பால்சுரத்தல் , பால்சுரத்தற்காலம் 
ஆட்டுக்குட்டி 
ஆட்டுக்குட்டி நுழை , நகர்வு 
நிணம் 
முட்டை இடும் கோழி 
இளக்கி 
தோல்வாய் மூடி , வார்ப்பெட்டிமூடி 
கரிக்கால்நோய் , பற்றீரியக்காய்ச்சல் 
காற்பிடி 
அவரையம் 
உறுப்பு , அவயவம் 
சுண்ணக்கலப்பு 
வழிவிருத்தி 
இலின்ரனின் வாய்ப்பூட்டு 
உதட்டுநாடா 
குட்டிபோடல் , ஓரீற்றுக்குட்டிகள் , 

விலங்குப்படுக்கை 
ஈரலழுக்கு நோய் , தட்டைப்புழு நோய் 


Limb : 


Liming 
Line breeding 
Lipton s gag 
Lip strap 
Litter 


கான்டை 


Liver rot (See Distomatosis) 
Livestock 
Lockjaw ( Tetanus ) 
Longevity 
Loop twitch 
Loose -box 
Lop - eared 
Louping- ill ( Trembles ) 
Lowground flock 
Lucerne 


ஈர்ப்பு , அலகுப்பூட்டுநோய் 
தீர்க்காயுசு , நீண்ட வாழ்க்கை 
வடப்பிடி 
தொழுவம் 
காதுவெட்டிய 
உலூப்பின் 

நோய் 
பள்ள மந்தை 
உலூசேண் புல் 
பிரகாசம் 


Lustre 


. 


M 


Machine milking 
Macromutation 
Maggot 


பொறிக்கறப்பு , எந்திரக்கறப்பு 
பேரண்டவிகாரம் , மாவிகாரம் . 
கீடம் 


21 


பாகன் 



- 
- 


.. 


. 
. 


* 
- 


Mahout 
Maiden gilt 

heifer 
Malignant fever ( cattle ) 
Malpresentation 
Mamelle ( mamilla ) 
Mameluke bit 
Management 
Mane comb 
Manger 
Mangy 
Manyplies ( Omasum ) 
Margosa 
Marks and markings 
Marking 
Martingale 
Mash Dry 

Wet 
Mashy state 
Massage 
Mastication 
Mastitis (mammitis ) 
Maternal line 
Mating 
Meal, Alfalfa 
-- Blood 
- Bone 
Cereal 
Clover 


பன்றி நாகு 
ஈனாநாகு , ஈனாக்கடாரி 
துன்புறுத்துங்காய்ச்சல் ( கால்நடை ) 
பிழைப்பிரசவம் 
பாற்சுரப்பி 
மமெலூக்குக்கடிவாளம் 
பரிபாலனம் 
பிடர்ச்சீப்பு 
தொழுவம் 
குட்டம் 
மூன்றாமிரைப்பை (பன்மடிப்பு ) 
வேம்பு 
குறியும் அடையாளமும் 
அடையாளம் 
மாட்டின்கேல்வார் 
உலர்மசியல் 
ஈரமசியல் 
குழையல் நிலை , மசியல் நிலை 
உருவுதல் , உரோஞ்சல் 
மெல்லல் 
முலையழற்சி , மடிவீக்கம் 
தாய்மரபு 
புணர்ச்சி 
அல்பல்பா குறுநொய் 
குருதிமா 
என்புமா 
தானிய மா 
வறளாரைக்குறுநொய் 
மீன்குறுநொய் 
உலூசேன் குறுநொய் 
இறைச்சிக்குறுணல் 
திமிங்கிலக்குறுநொய் 
வெண்மீன் மா 
சின்னமுத்துமாட்டிறைச்சி 
சின்னமுத்துப்பன்றியிறைச்சி 
குளிர்த்திய இறைச்சி 
விலா இறைச்சி 
மீன் இறைச்சி 


Fish 
Lucerne 


Meat 


• 
. 


Whale 

Whitefish 
Measly Beef 

- pork 
Meat, Chilled 
-chops 
--Fish 


. 


22 


Meat Fresh 

Frozen 
- loin 
--Marbled 
- Preserved 

scraps 
- trimmings 

Smoked 
Medicine 
Mesalliance 


.. 


புது இறைச்சி 
குளிரேற்றிய இறைச்சி 
இடுப்பிறைச்சி 
வைரவுரு இறைச்சி 
பேணிய இறைச்சி 
கழிவு இறைச்சி (நறுக்கல் ) 
கழிவு இறைச்சி ( நறுக்கல் ) 
உணர்த்திய இறைச்சி 
மருந்து 
தப்புறவு 
கறவை 


• 
• 


Milch cow 


.. 


Milk 


பால் 


.. 


- analysis 
-- Coagulated 


COW 


.. 


Curd cream 


Curdled 


.. 


-- froth 


• 
. 


• 
. 


mare 
Skimmed 
Sour 
teeth 

Whole 
Milker 
Milking machine 
Milk - sucking bit 
Millet 


பாற்பகுப்பு 
திரள்பால் 
பாற்பசு 
தயிரேடு 
திரைபால் 
பால் நுரை 
பாற்பரி 
ஆடை நீக்கிய பால் 
புளிப்பால் 
பாற்பல் 
நிறைபால் ( வெண்ணெயுடன்பால் ) 
கறப்போன் 
பால்கறத்தற்பொறி 
பாலுறிஞ்சல் தடையி 
சிறுதானியம் , தினை 
மிங்கு ( நரி ) 
மொகேர் ( அங்கோறா உரோமம் ) 
மோகோக்குக்கடிவாளம் 
மொயிற்றிக்கம்பளிமயிர் 


Mink 


: 


Mohair 


. 
. 


கழுதை 


கடைவாய்ப்பல் 


Mohawk bit 
Moity wool 
Moke 
Molar 
Molasses 
Mongrel 
Monomery 
Monozygotic twins 


.. 


கரும்பு வெல்லப்பாகு 
கலப்புப்பிறப்பு 


ஓருரு 


ஒற்றைப்புணரிக்கலச்சோடி 


23 


Mountain flock 
Mouthing snaffle 
Mouth pieces of bits 
Mucous membrane 


- 
- 


Mule 


-- 


Multiple pregnancy 
Musk 


மலைமந்தை 
வாயிலிடுகலினம் 
கடிவாளக்கலினம் 
சீதமென்சவ்வு 
கோவேறுகழுதை 
பெருக்கச்சூல் 
கஸ்தூரி 
மாறல் ( பேதப்படல் ) 
ஆட்டிறைச்சி 
மூஞ்சி , முகவார் , முகப்பட்டா 
மயாசீசு , கீடநோய் 
தசையியல் 


Mutation 


Mutton 


Muzzle 


Myiasis 
Myology 


N 


Nail - bind 


Nape 
National Herd , The 
Natural state 


Naval cicatrix 


ஆணி அதைப்பு 
எருத்தம் , பிடர் , எரி 
தேசீயமந்தை 
இயல்புவளர்ப்பு 
கொப்பூழ்த் தழும்பு 
ஓடஎன்புக்காயநோய் 
கழுத்துச்சங்கிலி 
நெக்குறோபசிலோசிசு 
சவப்பரிசோதனை 
கனைத்தல் 


Navicular scar disease 


Neck - chain 


Necrobacillosis 


.. 


Necropsy 
Neighing 
Neutering 


அலியாக்கல் 


Nibbling 


கொறித்தல் 
பொருத்துதல் 


Nicking 


Nipple 


காம்பு 


Nit 


Notifiable disease 


அறிவிக்கத்தகுநோய் 


Nubility 


பூப்பு , சமைதல் 


Nurse -Cow 


தாய்மைப்பசு 


24 


Nut, Ground ( Pea nut ) 
Nutria 
Nymphomania 


மணல்வாரி , நிலக்கடலை 
நூற்றியா 
காமமிகைவேட்கை 


0 


ஓற்சுமாக்கஞ்சி 
ஈத்திரசுக்குரிய , காமவேட்கை 
ஊணுறுப்பு 
முதல் ஊணுறுப்பு 
புடை ஊணுறுப்பு 
இளம் மயிர் 


எச்சம் 


Oatmeal gruel 
Oestrus 
Offal 
- Primary 
-- Secondary 
Offsorts 
Offspring 
Oilcake meal 
Oilseed cake 
Omasum 
Oophorectomy 
Opening the heels 
Orchard grass ( Cocks - foot grass) 
Order 
Orf 
Organ 
Orphan foal 
Osmosis 
Osteomalacia 


புண்ணாக்குத்தூள் 
வித்துப்புண்ணாக்கு 
மூன்றாம் இரைப்பை 
சூலகம் வெட்டல் 
குளம்படி பிரித்தல் 
பழத்தோட்டப்புல் ( கொக்ஸ்புற்புல் ) 
கோத்திரம் 
ஓபு நோய் , சொறி 
அங்கம் , உறுப்பு 
அனாதைக்குட்டி 
ஊடுபரவல் , சவ்வூடுபரவல் 
ஒஸ்ரியோமலேசியா ( என்புமென்மை 

நோய் ) 
ஒஸ்றியோபோறோசிசு ( என்புக்கோறை 

நோய் ) 
வெளியகவிருத்தி 
புறக்கலப்பு 
சூலகம் - கருப்பை அகற்றல் 
மிகையடக்கல் 
மடிமிகைநிரப்பல் 
மிகை நீட்டல் , மிகைப்பாய்ச்சல் 


Osteoporosis 


Outbreeding 
Outcrossing 
Ovaro -Hysterectomy 
Overcheck 
Overstocking 
Over -reaching 


25 


Oviparous 
Ovinae 


முட்டையிடும் 
செம்மறிக்குழாம் 
எருது , இடபம் 


Ox 


.. 


P 


Pace 


maker 


.. 


Pack animal 


saddle 


.. 


-- 


Paddock 
Paddy husk 
Pair harness 
Palatable 
Panic - grass 
Paralysis 
Paraphimosis 
Parentage 
Paring the frog 
Parrot tooth 
Parsnip 
Parthenogenesis 
Parturition 


. 
. 


. 


கவடு 
விரைவீதமாக்கி 
பொதிவிலங்கு , தாவளவிலங்கு 
தாவளச்சேணம் 
உலாவல் அடைப்பு 
உமி 
சோடியுடுப்பு , சோடிச்சேணம் 
உருசியான 
பனிக்குப்புல் 
சோர்வாதம் ( திமிர்வாதம் ) 
முன்றோல் மிகை ஒடுக்கம் 
பெற்றோர் 

தன்மை 
குளம்படித்தவளை வெட்டல் 
கிளிச்சொண்டுப்பல் 
பாசினிப்பு 
கன்னிப்பிறப்பு 
பிரசவம் , பேறு , ஈனல் 
பஸ்ரியுறெலோசிசு நோய் 
பாச்சர்ப்பிரயோகம் 
ஆயர்வேளாண்மை 
பாதைக்குணகம் 
தந்தைமரபு 
பற்றனிலாடம் 
முதல் இரைப்பை அசையூண்வயிறு 

(உறூமன் ) 
பீற்பாசிப்படுக்கை 
வமிசம் 


Pasteurellosis 


Pasteurization 
Pastoral husbandry 
Path coefficient 


Paternal line 


Patten shoe 


. 
. 


Paunch ( Rumen ) 


Peat moss litter 
Pedigree 
Pelham bit 


-- 


பெல்காம் கலினம் 


Pellet 


சிறுகுளிகை , சிறுநிரல் 


26 


Penetrance 


.. 


Penis 


Pen 


Period , Dry 

Heat 


-- 


- 


. 


Permanent tooth 
Pessaries 
Phenotype 
Phimosis 
Phlegm 
Phylogeny 
Phylum 
Piebald 
Pig 

catcher 
-- Pigeon -toed 
- ring 

tether 
Piggery 
Pillar ring 
Pillory or yoke 
Pill 
Pincer 
Pit harness 

Pony 
Plague 
Plain - stamped shoe 
Pleasant odour 
Pleiotropic 

Cattle 
Plough harness 
Point 
Police dog 
Polled 
Polo pony 
Polygamy 
Polyhybrid 
Polymery 


ஊடுருவல் 
ஆண்குறி , பீனம் 
பட்டி , பண்ணை 
வற்றுகாலம் 
மதவேளை 
நிலையான பல் 
பெசரி உறை , பெசரி 
தோற்றவமைப்பு 

முன்றோல் ஒடுக்கம் 
... கோழை 

சாதிவரலாறு 
கணம் , தொகுதி 
பைபால்டு ( பரி ) 
பன்றி 
பன்றி பிடிகாரர் 
புறாக்காற்பன்றி 
பன்றிவளையம் 
பன்றிவடம் 
பன்றிக்காலை 
தூண்வளையம் 
படல் , நுகம் 
குளிகை 
இடுக்கி 
சுரங்கச்சேணம் 
சுரங்கமட்டக்குதிரை 
கோமாரி , கொள்ளை நோய் 
எளிய அச்சுலாடன் 
நற்கந்தம் 
அதிதிருப்பத்துக்குரிய 
உழவுமாடு 
உழவுடுப்பு 
சுட்டி , நிலை 
பொலிசுநாய் 
கொம்பிழந்த 
போலோபோனி 
பல்லினச்சேர்க்கை 
பல்கலப்புப்பிறப்பு 
பல்பகுதிநிலை 


.. 


. 


.. 


. 


. 
. 


-- 


• 
• 


27 


Pommel 
Porcina Variola 
Pork 


Porker 


- 
- 


Portable sheep stock 
Posterity 
Post - parturient care 
Poulard ( Poult) 
Poultice 
Poultry 
Pratt s twitch 
Precaution 
Preen gland 
Pregnancy , Pseudo 

Twin 
Premolar 


.. 


.. 


கலினக்காடு 
போசினாவேறியோலா , பன்றி அம்மை 
பன்றியிறைச்சி 
இறைச்சிப்பன்றி 
கொண்டுசெல் செம்மறிப்பட்டி 
சந்தானம் 
பிற்பிரசவக்கவனிப்பு 
விடலைக்கோழி 
புற்கை 
கோழிப்பண்ணை 
பிறாற்றின்பிடி 
முற்காப்பு 
கோதுசுரப்பி 
போலிக்கர்ப்பம் 
இரட்டைக்கர்ப்பம் 
முன்கடைவாய்ப்பல் 
வலிவறிவு 
முன்தோல் (பீனமுன்றோல் ) 
உதயம் 
இடுப்புதயம் 
தலையுதயம் 
உறுப்புதயம் 
பின்புற உதயம் 
குறுக்குதயம் 
நிமிருதயம் 
குத்துதயம் 
அமர்த்தி ( ஆணி அதைப்பு ) 
குத்து 


Prepotence 
Prepuce ( Penial) 
Presentation 
-- Breech 

-- Head 
-- Limb 

Posterior 


Transverse 


-- Upright 

Vertical 
Press ( Nail binds ) 
Prick 


eared 


கூர்ங்காது 


Prime bullock 


.. 


-- 


Primipara 
Probang 
Production capacity 

test day 
Progeny 
Prolapse anus 

Uterus 
Protein Concentrate 


கப்பாத்து உயர் எருது 
தலைப்பேறு 
புறோபாங்கு 
ஆக்கத்திறன் 
நாளாக்கம் 
சந்ததி 
குதமுன்னிறக்கம் 
கருப்பை முன்னிறக்கம் 
புரதச்செறிவு 


. 
. 


28 


Psychology 
Pullet 
Pulling tails (Docking ). 
Pulp cavity 
Pulse 


Pulse rate 


உளவியல் 
விடலைக்குஞ்சு 
வால் நறுக்கல் 
அகட்டுக்குழி 
காராமணி 
அடிப்புவீதம் 
தூய வருக்கம் 
பேதி 
சீழ்கொண்ட 
பதக்கேட்டுப்பிணம் 
கொழுவென்பு 


Pure bred 


.. 


.. 


Purgative 
Purulent 
Putrified carcase 
Pygostyle ( Ploughshare bone ) 


பி 


.. 


Quarantine 
Quarter Black 
- sheet 


தனிப்படுத்தல் , தனிப்படுத்தற்காலம் 
கருமிடுப்பு 
நோய் 
இடுப்புப்பட்டை 
காற்பகுதி 
இடுப்புச்சுத்தி , பிட்டச்சுத்தி 
ஊட்டுகன்று 
பெண்பூணை 


Quarter 
Quartering 
Quey calf 
Queen 


. 


R 


Rabbit 


.. 


Rabi Kohl 


Rabies 


Race 


Flat 
Rachitis (Rickets )) 
Racing plate 
Ram 


வீட்டு முயல் 
கோல்றேபி ( கோலா ) 
விலங்கு விசர்நோய் 
குடும்பம் 
தளவோட்டம் , தளக்குடும்பம் 
என்புருக்கிநோய் 
தளவோட்ட இலாடம் 
தகர் , மேடம் 


29 


.. 


-- 


Ram - threeshear 
Ranch 
Random -mating 
Rape ( Arachis ) 
Rasp 
Rate , Conception 
Ratio - Nutritive 
Ration , Maintenance 
Ray 
Raw meat 
Reach 
Rearing 
Regression 

Coefficient 
-- equation 

Non - linear 
Regulation 
Relationship, Collateral 
Rennet 
Repeat breeder 
Replication 
Reproduction 
Respiration rate 
Rex variety 
Rheumatism 
Riding horse 
Rind 
Rinderpest 
Ring bone 
Ringing 
Ringworm 
Roan 
Rock salt 
Rocker bar shoes 
Roadway shoe 
Roaring 
Roller ( Canary ) 
Roots of teeth 


மும்மடி மயிர்வெட்டும் தகர் 
விலங்குத்தோட்டம் 
எதேச்சைச்சேர்க்கை 
அரேக்கிஸ்வித்து 
பற்சக்கரத்துறப்பணம் 
சூல்கொள்வீதம் 
போசணைவிகிதம் 
பாலனத்தீன்பாகம் 
கதிர் 
புலால் 
எட்டுதல் 
வளர்த்தல் 
பிற்செலவு , பின்னிடைவு 
பின்செல்லற்குணகம் 
பின்செல்லற்சமன்பாடு 
நேர்கோடல்லாப்பிற்செலவு 
சீராக்கல் , ஒழுங்கு 
சமபக்க உறவு 
உறைமோர் 
மீட்டு இனம்பெருக்கி 
பிரதிசெய்கை 
மீட்டல் , மீளப்பெருக்கல் 
சுவாசவீதம் 
இரெட்சுவருக்கம் 
வாதநோய் 
ஏறுகுதிரை 
புறணி 
கோமாரி 
வளைய என்பு 
மூக்குவளையமிடல் 
படர்தாமரை 
செம்பரி 
இந்துப்பு 
உறொக்கபாலாடம் 
உறோட்வேலாடம் 
பரி உறுமல் 
மஞ்சட்குருவி 
பல்வேர் 


.. 


. 
. 


30 


Rotation , Pasture 
Rotational grazing 
-- management 
Roughage 
Roughing 
Round shoe 
Row ( series ) 
Rubber 
Rudimentary teat 
Rug 
Rumen 
Ruminant 
Rumination 
Rump 
Running 
Runt ( Dolly ) 
Rutting 


மேய்ச்சற்சுழற்சி 
சுழல்மேய்ச்சல் 
சுழல்பாலனம் 
ஐதுத்தீன் , காடு , திப்பி 
சொறியாக்கல் 
வட்டலாடன் 
பந்தி 
உரோஞ்சி 
செயற் படாக்காம்பு 
போர்வை 
அசையூண்வயிறு ( முதலிரைப்பை ) 
இரைமீட்கும் , அசையிடும் 
இரைமீட்சி 
பிட்டம் 
ஓட்டல் 
சிறுபன்றி ( தொலி ) 
மதப்பிடித்தல் 


.. 


.. 


-- 


.. 


S 


Saddle 


Bow 


- cantle 


patch 
- pommel 
Side 


சேணம் 
விற்சேணம் 
சேணப்பின்வளைவு 
சேண அடையாளம் 
சேணக்காடு 
பக்கச் சேணம் ( பெண் ) 
சேன்போயின் 


Sainfoin 


Salve 


- 


. 


Sandcrack 


பூச்சு மருந்து , பூசுதைலம் 
குளம்பு வெடிப்பு 
தசைவெண்பங்கசு 
அகலிலாடம் 


* 
. 


Sarcocyst 
Saucer shoo 
Scamperdale bit 
Scouring 
Screw nose - twitch 


காம்படேல் கலினம் 


கழிச்சல் 
திருகு மூக்குப்பிடி 


. 
. 


31 


Scrotal Hernia 


.. 


Scurf 


Seated shoe 
Securing 
Segregation 
Semen 


Sense organ 


Sensitive structure 


Serum 


.. 


Service hobbles 


-- 


Sex chromosome 
-- dimorphism 
-- linkage 

ratio 
Sexing 
Shank 
Shaving 
Shearing sheep 
Sheather s pad 
Shedder 
Sheep 
Shelly tooth 
- thrush 


அண்டவாயு 
சொடுகு 
பொருத்தியலாடன் 
மாட்டுதல் 
தனிப்படுத்துகை 
சீமென் , சுக்கிலம் 
உணர்கருவி 
உணர்ச்சியமைப்பு 
நீர்ப்பாயம் , புலால் நீர் 
பட்டிவிலங்கு , பட்டி நிகளம் 
பால்காட்டும் 

நிறவுரு 
பால்காட்டும் ஈருருவுடைமை 
பால்காட்டும் இணைப்பு 
பால்காட்டும் விகிதம் 
பாற்படுத்தல் 
கீழ்க்காலெலும்பு 
சீவல் , அரிதூள் 
ஆடுமயிர்நறுக்கல் 
சீதர்த்திண்டு 
ஒருவழி 
செம்மறி 
தெத்தற்பல் 
ஆட்டுக்குளம்புப்புண் 
இலாடம் 
இலாடமடித்தல் , குளம்புப்பூண் 
சுளையடிப்பன்றி 
பயப்படல் 
பக்கக்கோடு 
பக்கப்பொல்லு 
பக்கப்பார இலாடம் 
சூற்குறிகள் 
இரைபேணி , பசுமுண்டு 
பசுங்கிடங்கு 
பசும்போர் 
பசுமட்டாளை , பசுங்கோபுரம் 
பசுமகழி 
உரோமம் பொசுக்கல் 
தனிக்கடிவாளம் 


. 


.. 


Shoe 


* 
- 


Shoeing 
Shote 
Shying 
Side line 
- rod 

weighted shoe 
Signs of pregnancy 
Silage 
Silo -pit 


- 


stack 


tower 


- 


- trench 


-- 


Singeing 


Single bridle 


| 


32 


Single Cross 


harness 


- 


. 


rope 
Skewbald 


Skirted 


. 


Skirtings 
Sledge hammer 
Sling 
Slop feeding 
Smearing 
Snaffle bit 


Snufile 


Sorghum 
Soundness 
Spayed 
Special bits 
Species 
Speed 
Spraying 
Spring gag 
Stable 


ஒற்றைக்கலப்பு 
ஒற்றையுடுப்பு 
தனிவடம் 
கியூபால்டு நிறம் 
உரோமஞ் சூழ்ந்த 
சூழுரோமம் 
சம்மட்டி 
ஆதாரப்பட்டி , கவண் 
நீர்த்தூட்டல் 
பூசுதல் , மெழுகுதல் 
கலின இரும்பு , 
பூனைத்தடுமல் , பூனைத்திசுத்தெம்பர் 
சோளம் 
நோயின்மை 
சூலக நீக்கம் 
விசேடக்கலினம் 
இனம் 
வேகம் 
சிவிறல் 
விற்பூட்டு 
தொழுவம் , இலாயம் 
தொழுவத்துர் நடை 
மாப்பிள்ளைக்குதிரை 
மடு , தொழுவம் 
குஞ்சுத்தீன் 
புள்ளிவிவரம் , புள்ளிவிவரவியல் 
பரியங்கவடி 
வேளாண்மைவிலங்கு 
வேளாண்மைவிலங்குவளர்ப்பு 
உதரக்குழாய்க் கருவி 
பரிஸ்றாங்கிள் நோய் 
வைக்கோல் 


vice 


Stallion 


Stall 


Starter 


Statistics 


-- 


Stirrup 
Stock 

- breeding 
Stomach tube 
Strangles 
Straw 


உருவு , உரி 


Strip 
Stripping 
Strongyle 
Subcutaneous 
Sucking foal 
Suckling 


( பால் ) உருவல் , உரித்தல் 
துரோங்கைல் புழு 
தோற்கீழுள்ள 
பால்குடிபரிக்குட்டி 
பன்றிக்குட்டி 


33 


Suet ( Beef ) 
Superfecundation 
Superfoetation 
Surgical shoeing 
Swan 
Swedge 
Swine 
Sword - stick ( Side -rod ) 
Symptom 
Syndrome 


நிணம் 
மிகைவளம் , உயர்வளம் 
உயர்சினைப்பு 
சத்திரலாடமடிப்பு 
அன்னம் 
அச்சுத்தவாளிப்பு 
சூகரம் 
பக்கப்பொல்லு 
குணங்குறி 
உடன் நிகழும் , கூட்டியம் 


.. 


T 


Table bird 
- poultry 
Table of teeth 
Tail hitches 
Tandem harness 
Tape muzzle 

Worm 


Tassel 


Tattooing 
Teaser 
Teat Orifice 
Teeth 


.. 


இறைச்சிக்கோழி 
இறைச்சிப்பறவை 
பல்மட்டம் 
வாற்சிக்கல் 
தாண்டம் உடுப்பு , இரட்டை உடுப்பு 
நாடாமுகப்பட்டா 
நாடாவுருப்புழு 
குஞ்சம் 
பச்சைகுத்தல் 
மதமூட்டி 
முலைத்துவாரம் 
பல் 
கொடுப்புப்பல் 
உதிர்பல் 
நாய்ப்பல் , வேட்டைப்பல் 
கட்கீழ்ப்பல் 
பாற்பல் 
நிலையானபல் 
மேலதிகப்பல் 
நிலையில்பல் 
( பரி ) மேலதிகமுன்கடைவாய்ப்பல் 
சுவாபம் , குணம் 
வெப்பநிலை , துடிப்பு , சுவாசம் 


Cheek 


Deciduous 
--Dog 
-- Eye 
Milk 

Permanent 
--- Supernumerary 
--- Temporary 

- Wolf 
Temperament 
Temperature, pulse and respiration 


. 
. 


34 


Test, Cross 


Tether 


Tethering 
Three - quarter shoe 
Thorough bred 
Ticks 


Tip ( Half shoe ) 
Thrush 
Toeing knife 
Toe clip 
Trap nest 
Tonguing of dog 
Trainer 


கலப்புச்சோதனை 
கட்டுகயிறு , கட்டுதல் 
விலங்கு கட்டுதல் 
முக்காலிலாடன் 
தூயவளர்ப்பு 
தெள்ளு 
பாதிலாடன் 
குளம்புப்புண் , அக்கரநோய் 
குளம்புக்கத்தி 
கால் நுனிகவ்வி 
பொறிக்கூடு 
நாய் ஒலியெடுத்தல் 
பயிற்றி 
குளம்புக்காயம் 
சேவல்மிதித்தல் 
தட்டைப்புழு 
குலம் 
முப்படிக் கலப்பு 
குலுக்க நடை 
குலுக்கநடைப்பரி 
வான்கோழி 


Treads 


Treading 


Trematode 


Tribe 


Triple Cross 
Trot 


Trotter 


Turkey 
Turning hammer 
Tusk 


சுத்தியல் 


தந்தம் 
இழுத்தல் , இழுப்பு , பிடி 


Twitch 


U 


Udder 


Chill 


- 


clap 
- kinch 
Umbilical cord 
Under feeding 

Shot jaw 


பால்மடி 
குளிரழற்சிமடி 
மடிவீக்கம் 
மடிக்கொழுப்பு 
கொப்பூழ்நாண் 
போசணைக்குறைவு 
உள்ளிழுதாடை 


.. 


35 


Unfit horse 
Unpleasant odour 
Unsteadiness 


தகுதியில்பரி 
துன்னாற்றம் 
உறுதியின்மை 


.. 


V 


Vaginal discharge 
-- membrane 
Vanner s shoe 
Vapour 
Veal 
Vehicle 
Verminous bronchitis 
Venerial growth 
Veterinary science 
Vice 


-- 


யோனிமடற்கழிவு 
யோனிமடற்சவ்வு 
வனரினிலாடம் 
ஆவி 
பசுக்கன்றிறைச்சி 
அனுவூண் 
கிருமிதருமூச்சுக்குழலழற்சி 
அரையாப்பு 
விலங்கு விஞ்ஞானம் 
துர்நடை 
உயிர்நிலை 
உள்ளுறுப்பு 


• 
- 


-- 


Vital part 


Viscera 


Viviparous 


ஈனும் 


W 


Wall eye 
Water bladder 

brash 


.. 


Watering 
Weakness 
Weaning 


.. 


வெண்கதிராளி 
சிறுநீர்ப்பை 
புளிப்பேப்பம் 
நீரூட்டல் 
தளர்ச்சி 
பான்மறப்பித்தல் , பாலூட்டல் மறப்பித் 

தல் 
முன்பக்கம் ஆட்டல் 
கிண்ணி 
ஆப்புக்குதிலாடம் 
தன்னிறை 


Weaving 
Web 
Wedged heel 
Weight , Dead 


36 


: 


Weight Hot Carcase 

-Initial 


.. 


- Litter 


Live 


Wether 


Wet borse 


Weymouth bit 
Wheat 


Whelping 
Whorl (Wheel) 
Wide - fitting shoe 
Wind -Gall 
Wind -sucking 
Wire muzzle 
Wisp 
Witch s Milk ( Devil s milk )) 
Wood wool ( Shavings ) 
Wool 
-- ball (in stomach ) 
Woodland system 
Womb 


வெப்பவுடல் நிறை 
மூலநிறை 
குட்டிகள் நிறை 
உயிரி நிறை 
நலந்தட்டிய கடா 
ஈரக்குதிரை 
வேமதுக்கலினம் 
கோதுமை 
குட்டியீனல் 
சுழி ( சுற்று ) 
அகலிலாடம் 
நீர்ப்பிடிப்பு , வாதப்பிடிப்பு 
வாயுவுறிஞ்சல் 
கம்பிமுகப்பட்டா 
புல் 
கிளுவம்பால் 
மரச்சீவல் ( அரிதூள் ) 
கம்பளிமயிர் 
மயிர்ப்பந்து ( வயிற்றுள் ) 
உவூட்லண்டு முறை 
கருப்பை 


.. 


.. 


Y 


Yak 


Yard 


Yoghurt 
Yoke 


கவரிமா 
தொழுவம் , காலை 
தயிர் 
நுகம் 


Z 


Zebra mark 


வரிக்குதிரையடையாளம் 


1 


100 


